Kerala Gazette No . 10 dated 11th March 2014 . 
PART I 


Section iii 


GOVERN 


அதை 


பெர்களை 


OF KERAS 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல்- சி ) துறை 

அறிக்கை 
எண் 21699 /ச . இ . சி . 1/ 2011 /சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

2013 ஜனவரி 10 
1934 பெளஷம் 20 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2013 ஜனவரி 9ஆம் தேதி கேரள ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2013- ன் சட்ட 


ம் எண் 5 


2012 - ன் கேரள பஞ்சாயத்துராஜ் (திருத்த ) சட்டம் 


1994 - ன் கேரள பஞ்சாயத்துராஜ் சட்டத்தை மீண்டும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை - 1994- ன் கேரள பஞ்சாயத்துராஜ் சட்டம் இதற்குப் பின்வரும் 
தேவைகளுக்காக மேலும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி மூன்றாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படும் . 


2 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1) இந்தச் சட்டம் 2012 - ன் கேரள 
பஞ்சாயத்துராஜ் (திருத்த ) சட்டம் என அழைக்கப்படும் . 

(2 ) இது 2010 நவம்பர் 1ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்பட 
வேண்டும் . 

2 . பிரிவு 159- ல் திருத்தம் . - 1994- ன் கேரள பஞ்சாயத்துராஜ் சட்டத்தின் 
( 1994 - ன் 13 ) ( இதற்கு பிறகு முதன்மைச்சட்டம் என்று அழைக்கப்படும் ) 
பிரிவு 159- ன் உட்பிரிவு (1)- ல் “ மூன்று மாதத்திற்குள் " என்ற வார்த்தைகளுக்கு 
பதிலாக " பதினைந்து மாதங்களுக்குள் என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 

3 . இரத்தாதலும் தவிர்ப்பும். - (1) 2012 - ன் கேரள பஞ்சாயத்துராஜ் (திருத்த ) 
அவசரச்சட்டம் ( 2012 - ன் 45 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்தின் அடிப்படையில் செய்ததோ செய்ததாக கருதப்படு 
வதோ வான ஏதேனும் காரியமோ அல்லது மேற்கொண்டதோ 
மேற்கொண்டதாக கருதப்பட்டதோவான ஏதேனும் நடவடிக்கையோ இந்தச் 
சட்டத்தின்படி செய்ததாகவோ அல்லது மேற்கொண்டதாகவோ கருதப்பட 
வேண்டும் . 


